© 
GOVERNMENT OF TAMIL NADU 
2022 


[Regd. No. TN/CCN/467/2012-14. 


[R. Dis. No. 197/2009. 
[Price: Rs. 4.80 Paise. 


a ௮8] 
Atone te 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 16, 2022 


Aippasi 30, Subakiruthu, Thiruvalluvar Aandu—2053 


Part Il—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT, CLIMATE CHANGE 
AND FOREST DEPARTMENT 


Tamil Nadu Forest Act.— Declaration 
of Pavunjipattu Forest Block-I in 
Sankarapuram Taluk in the Kallakurichi 
District as Reserved Forest. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Charitable Endowment Act.—Vesting of 
Properties and Scheme for Administration 
Relating to the "Sri Ramasamy lyer Smt. 
Saraswathy Ammal Charitable Endowment 
Fund" tenable in Presidency College, 
Chennai 


HOME DEPARTMENT 
(SC) 


Enhancement of the Tamil Nadu Chief 
Minister's Police Medal for Gallantry. 


D.T.P.—ll-2 (46)—1 


CONTENTS 


Pages. 


1020 


1020-1021 


1021-1022 


HOME DEPARTMENT 
(SC)—Cont. 


Award of the Tamil Nadu Chief Minister's Police 
Medal for Gallantry in the Recognition of 
their Courageous effort. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ 
துறை 
Labour Courts for Adjudication 


REVENUE AND DISASTER 
MANAGEMENT DEPARTMENT 


Transferring the Revenue Administration of 
certain Villages to Districts and by merging 
the hamlets with in the District. 


[1019] 


Pages. 


1022 


1022-1027 


1027-1029 


1020 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND FOREST 
DEPARTMENT 


Declaration of Pavunjipattu Forest Block-l in Sankarapuram 
Taluk, in the Kallakurichi District as Reserved Forest 
under the Tamil Nadu Forest Act. 


[G.O. Ms. No. 186, Environment, Climate Change and 
Forest (FR.14), 21st October 2022, ஐப்பசி.4, சுபகிருது; 
திருவள்ளுவர்‌ அண்டு-2053./ 


No. IK(2\VECCF/859/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 
(Tamil Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below as 
reserved forest and appoints the Special Tahsildar (Forest 
Settlement), Kallakurichi ex-officio, to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause (c) of the said 
Section in respect of that land. 


THE SCHEDULE 


Name of the District Kallakurichi 


Name of the Taluk Sankarapuram 


Number and Name of 


the Village 30. Pavunjipattu 


Name of the Forest 


Block Pavunjipattu Forest Block-| 


Survey Number of the 


Forest Block Tear 


Extent of Forest Block 4.89.00 Hectare 


BOUNDARIES. 


North. — The boundary starts from the tri-junction point 
of Pavunjipattu Reserve Forest and Survey Numbers 139/1 
and 133 of No. 30, Pavunjipattu village and generally runs 
towards northeast and north along the common boundary of 
Pavunjipattu Reserve Forest and No. 30, Pavunjipattu village, 
(at Survey Number 139/1 of No. 30, Pavunjipattu village) 
and reaches the tri-junction point of Pavunjipattu Reserve 
Forest and Survery Numbers 139/1 and 144 of No.30, 
Pavunjipattu village. 


East.- Thence, the boundary generally runs towards 
southeast and south along the Western boundary of Survey 
Number 144 and 139/2 of No. 30, Pavunjipattu village and 
reaches the tri-junction point of Survey Numbers 139/2, 140 
and 139/1 of No. 30, Pavunjipattu village. 


South.- Thence, the boundary generally runs southwest 
and northwest along the Northern boundary of Survey 
Number 138 of No. 30, Pavunjipattu village and reaches 
the tri-junction point of Survey Numbers 139/1, 138 and 
133 of No. 30, Pavunjipattu village. 


West.- Thence, the boundary generally runs towards 
northwest along the northeastern boundary of Survey 
Number 133 of No. 30, Pavunjipattu village and reaches 
the starting point. 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 186, Environment, Climate Change and Forest 
(FR.14), 21st October 2022, ஐப்பசி 4, சுபகிருது 


திருவள்ளுவர்‌ அண்டு-.2053./ 


No. ॥/(2)/6004/860/2022.-॥|ா exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), 
the Governor of Tamil Nadu hereby appoints the District 
Forest Officer, Villupuram Forest Division ex-officio, to attend 
on behalf of the Government at the inquiry prescribed 
under Chapter-ll of the said Act, in respect of the land of 
Pavunjipattu Forest Block-| proposed to be constituted as 
reserved forest. 


NOTIFICATION-II| 


[G.O. Ms. No. 186, Environment, Climate Change and Forest 
(FR.14), 21st October 2022, ஐப்பசி 4, சுபகிருது; 


திருவள்ளுவர்‌ அண்டு-.2053./ 


No. Il(2)//ECCF/861/2022.-In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant 
(General) to the Collector of Kallakurichi District, Kallakurichi 
ex-officio, to hear appeals, if any, from the orders passed 
under Sections 11, 12 and 13 of the said Act, in respect 
of the land of Pavunjipattu Forest Block-| proposed to be 
constituted as reserved forest. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Vesting of Properties and Scheme for Administration 
relating to the "Sri Ramasamy lyer Smt. Saraswathy 
Ammal Charitable Endowment Fund” tenable in 
Presidency College, Chennai under the Charitable 
Endowment Act. 


[G.O. Ms. No. 210, Higher Education (D2) 10th October 2022, 
புரட்டாசி 23, சுபகிருது, திருவள்ளுவ” 94 6001(b)~2053,] 


No. II(2)/HE/862/2022.-In the matter of the Charitable 
Endowments Act, 1890 (Central Act VI of 1890) and in 
the name of "Sri Ramasamy lyer Smt. Saraswathy Ammal 
Charitable Endowment Fund" (here after referred to as 
"the said Endowment") tenable in the Presidency College, 
Chennai-600 005. 


|. VESTING OF PROPERTIES. 


WHEREAS, an application has been made to 
the Government of Tamil Nadu under clause (b) of 
sub-section (1) of Section 6 of the Charitable Endowments Act, 
1890 (Central Act VI of 1890) by Dr. R. Gopala Krishnan, 


Nov. 16, 2022] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1021 


residing at No. 3/1730, ப TNHB, Sri Sayee Nivas, Avadi, 
Chennai-600 054, the donor of the said Endowment Fund 
for vesting the property, specified in the Schedule below, 
in the Treasurer of Charitable Endowments, Chennai, 
appointed under Section 3 of the said Act for the State 
of Tamil Nadu, the Governor of Tamil Nadu, in exercise of 
the powers conferred by Section 4 of the said Act, hereby 
orders that the said property be vested in the Treasurer 
aforesaid, and be held by him and his successors in office, 
subject to the provisions of the said Act and the Rules which 
from time to time, may be or shall be made or deemed to 
have been made thereunder and subject to the conditions 
setforth in the Scheme settled under Section 5 of the said 
Act, for the administration of the said Endowment. 


THE SCHEDULE. 


THE PROPERTY. 


Rs.1,00,000/- (Rupees One Lakh only) 
Il. SCHEME FOR ADMINISTRATION. 


WHEREAS, an application has been made to the 
Government of Tamil Nadu under clause (b) of sub-section 
(1) of Section 6 of the Charitable Endowments Act, 1890 
(Central Act VI of 1890) by Dr. R. Gopala Krishnan, residing at 
No. 3/1730, LIG-1 TNHB, Sri Sayee Nivas, Avadi, Chennai- 
600 054, the donor of the said Endowment specified 
above, for settling a scheme for administration of the said 
Endowment the Governor of Tamil Nadu, in exercise of the 
powers conferred by sub-section (1) of Section 5 of the 
said Act hereby settles the Scheme setforth in the Schedule 
below, for the administration of the said Endowment and 
appoints the Endowment Committee, Presidency College, 
Chennai-600 005 to administer the property. The Scheme 
shall come into operation from the date of publication of 
this Notification in the Tamil Nadu Government Gazette. 


THE SCHEDULE. 


(1) The fund shall be called "Sri Ramasamy lyer 
Smt. Saraswathy Ammal Charitable Endowment Fund" 
tenable in Department of Hindi and Telugu Presidency 
College, Chennai-600 005. 


(2) The said Fund shall be administered by 
the Endowment Committee, Presidency College, 
Chennai-600 005. 


(3) From and out of the annual interest accruing on the 
said fund, the prize shall be given to the top rankers 
in Hindi and Telugu, Presidency College Chennai- 
600 005. If more than one student secures the same 
rank, the prize shall be distributed equally among them. 


(4) The mode by which the interest amount shall be given 
to the student may be specified by the administration. 


(5) The unutilized amount of the interest shall be added 
to the corpus of the said fund. 


(6) The decision of the administrator shall be final, in all 
matters relating to the administration of the said fund. 


(7) The amount of the said fund shall be vested and 
reinvested in Government securities. 


D. KARTHIKEYAN, 
Principal Secretary to Government. 


HOME DEPARTMENT 
(SC) 
Enhancement of the Tamil Nadu Chief Minister's Police 
Medal for Gallantry. 


No. II(2)/HO/863/2022.- 


[Medals-Police Department-Tamil Nadu Chief Minister's 
Police Medal for Gallantry-Announcement made by 
the Hon'ble Chief Minister in the Medal distribution 
function held on 27.05.2022-Enhancement of Medal 
allowance-Orders-Issued.] 


The following Government Order is Published:- 


[G.O. Ms, No. 770, Home (SC), 26th October 2022, ஐபபசி 9, 
சுபகிருது; திருவள்ளுவர்‌ அ.ண்டு-2053./ 
Read the following:- 
1. G.O.Ms.No.2086, Home Department, dated 21.08.1969. 


2. G.O.Ms.No.92, Home (SC) Department, dated 
05.02.2014. 


3. G.O.Ms.No.709, Home (SC) Department, dated 
19.09.2017. 


4. From the Government of India, Ministry of Home Affairs, 
New Delhi Letter No. 11026/03/2017-PMA 
dated 14.06.2018. 


5. Announcement made by Hon'ble Chief Minister on 
27.05.2022. 


6. From the Director General of Police/Head of 
Police Force, Tamil Nadu, Chennai, Letter 
Re. No. 495328/Medal.2(1)/2022, dated 18.08.2022 


Order No. 770, Home (SC), 26th October 2022. 


The Hon'ble Chief Minister's has made the following 
annoncement in the medal distribution function held at 
Chennai on 27.05.2022:- 


" வீர தீர செயல்‌ புரிந்த காவல்‌ அதிகாரிகள்‌, காவலர்கள்‌ 
அல்லது வீர மரணம்‌ அடைந்தவர்களின்‌ குடும்பங்களுக்கு தமிழ்நாடு 
அரசால்‌ வழங்கப்பட்டு வரும்‌ முதலமைச்சரின்‌ வீரப்‌ பதக்கங்களுக்கான 
ஊக்கத்‌ தொகை மற்றும்‌ சலுகைகள்‌, ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய, 
குடியரசுத்‌ தலைவர்‌ வீரப்‌ பதக்கத்திற்கு வழங்கப்படும்‌ ஊக்கத்தொகை 
மற்றும்‌ சலுகைகளுக்கு இணையாக வழங்கப்படும்‌". 


2. Accordingly, the Director General of Police/Head of Police 
Force, Tamil Nadu, Chennai in his letter sixth read above has sent 
necessary proposal for enhancement of the Tamil Nadu Chief 
Minister's Police Medal for Gallantry. 


3. The proposal of the Director General of Police/Head 
of Police Force was examined with due consideration and 
in detail with reference to the enhancement of the Medal 
Allowance ordered by the Government of India, Ministry of 
Home Affairs, New Delhi, in the letter fourth read above. 


1022 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


After due deliberations, it was decided to enhance the allowance 
for the Tamil Nadu Chief Minister's Police Medal for Gallantry 
from Rs.900/- to Rs.2,000/- per month to all the recipients of 
the Gallantry award prior to 05.02.2014 and orders accordingly. 


4. Further, in the Rule 13 of the Tamil Nadu Chief Minister's 
Police Medal Rules, as amended in the order third read above, 
the following shall be substituted "For Gallantry" in clause (a) 
namely:- 


"All the recipients of Gallantry award prior to 
05.02.2014, shall be entitiled to a Monetary Allowance of 
Rs.2,000/- per month irrespective of their ranks, without any 
restriction” 


5. The enhanced payment of the medal allowance to the 
recipients of the Tamil Nadu Chief Minister's Police Medal for 
Gallantry comes into force with immediate effect. 


6. Thisissues with the concurrence of the Finance Department 
vide its U.O. Note No. 46807/Finance (Home-l)/2022, dated 
26.10.2022. 


(By Order of the Governor) 


K. PHANINDRA REDDY, 
Additional Chief Secretary to Government. 


Award of the Tamil Nadu Chief Minister's Police Medal for 
Gallantry in the Recognition of their Courageous effort. 


[G.O. Ms.No.773, Home (SC), 29th October 2022, 
ஜபபசி 12, சுபகிருது; திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2053.] 


No.  II(2)/HO/864/2022.—The_ following Police Officers 
are awared the Tamil Nadu Chief Minister's Police Medal for 
Gallantry in recognition of the courageous effort taken by them 
as detalied below:- 


(i) Thiru S. Boominathan, Special Sub-Inspector of 
Police was working at Navalpat Police station. On 20.11.2021, 
while conducting vehicle check at Poolangudi colony of 
Navalpat PS limit on 21.11.2021 early morning, two unknown 
persons came in a two wheeler along with a stolen goat, 
did not stop their vehicle and fled away. Immediately, SSI 
Thiru S. Boominathan has chased them for more than 
10 kilometers by crossing the district boundary and secured 
the criminals in Keeranur PS limit of Pudukottai District. While 
conduction enquiry with the two criminals, he was brutally 
assaulted on his head and inflicted cut injuries. He has died 
and criminals escaped from there. The bravery attempt and 
chase made by the deceased SSI Thiru 5. Boominathan of 
Navalpattu PS is an act of gallantry and lost, his valuable life 
in the operation. 


(ii) On 17.9.2021, one 5. Julius Santhakumar of 
East Saveriyarpuram has set fire on his motor cycle in the 
middle of the road and jeopardized the vehicular movements. 
When SI Thiru S. Karthick of Somarasampet PS rushed to the 
spot with Thiru P. Jeyaraj, Grade Il PC 1271, Armed Reserve 
and Thiru Senthilkumar, Grade | PC 1736 of Somarasampet 
Police Station, Tiruchirappalli District and tried to secure the 
troublesome person, the infuriated person had abused the 


team of police with grimy words and shown a knief kept hidden 
in his lap. Though the police team warned him to surrender 
the knife, he stabbed the SI and the constables. P. Jeyaraj, 
Grade || PC 1271 had sustained injuries on his right toes and 
Thiru Senthilkumar, Grade | PC 1736 had sustained injuries 
on his head. The team had chased and secured the accused. 


(iii) On receipt wireless information from Thiruvannamalai 
District about the robbery of a car, cash of Rs.15000/- and 
Cell Phones, on 15.09.2021 Thiru R. Prasath, Grade | PC 
515, Pattukottai Town Police Station, Thanjavur District had a 
glimpse of he robbed vehicle and stopped the same. The driver 
drove the car faster, even in wrong routes and one ways. Thiru 
R. Prasath, Grade || PC 515, had also chased the vehicle by 
his "scooty". While chasing the accused by foot, the Constable 
had fell down at one point and sustained injuries without 
considering his pain had secured the accused. 


2. The Government have carefully examined the proposals 
of the Director General of Police/Head of Police Force, 
Chennai and have decided to accept the same. Accordingly, 
the following four police officers are awarded the Tamil Nadu 
Chief Minister's Police Medal for Gallantry in recognition of the 
courageous effort taken by them: 


Ne Name, Rank and Serving Unit Thiruvalargal 
1. | Thiru) 5. Boominathan (Posthumous), 55, 


Navalpattu Police Station, Tiruchirappalli District. 


2. | Thiru P. Jeyaraj, Grade Il PC 1271, Armed 
Reserve, Tiruchirappalli District. 


3. | Thiru Senthilkumar, Grade Il PC 1736, 
Somarasampet Police Station, Tiruchirappalli 
District. 


4. | Thiru R. Prasath, Grade | PC 515, Pattukottai 
Town Police Station, Thanjavur District. 


3. The above Police Officers are eligible for a cash prize of 
Rs.5,00,000/- each (Rupees five lakhs only) as per rules. 


K. PHANINDRA REDDY, 
Additional Chief Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை) லிமிடெட்‌, 
ஈரோடு, 


[அரசானை (ig) ஏன்‌, 572, தொழிலாளார்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு நரிக்‌ துறை, 19 அக்டோபர்‌ 2022, ஐபபசி 2, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அ ண்டு-2053,/ 


No. |1(2)/ப4/50/665/2022.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (கோவை) லிமிடெட்‌, ஈரோடு என்ற நிர்வாகத்திற்கு எதிராக, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகப்‌ பணியாளர்கள்‌ சம்மேளனம்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


Nov. 16, 2022] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1023 


மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌. 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ 
சட்டம்‌ XIV/A947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (கோவை) லிமிடெட்‌, 
ஈரோடு என்ற நிர்வாகத்தில்‌ பணிபுரியும்‌ திரு. கே. முத்துக்குமார்‌ 
ஒட்டுநரின்‌ (பரி எண்‌. 415502) ஊதிய உயர்வை ஒரு வருடத்திற்கு 
பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 
15.07.2016ஆம்‌ நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

அரசாள (ig) steer 522, தொழிலாளார்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 

மோர்பாட்டு ரித்‌ துறை, 25 அக்டோபர்‌ 2022, ஐப்பசி 8, 

சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2023./ 

No. | (2)/ட4/50/666/2022.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (கோவை) லிமிடெட்‌, ஈரோடு மண்டலம்‌, ஈரோடு என்ற 
நிர்வாகத்திற்கு எதிராக அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌, 
திருப்பூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு 
எழந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌, இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது. அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10௦) பிரிவிலும்‌, 10(1)\(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு கோவை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (கோவை) லிட்‌, 
ஈரோடு மண்டலம்‌, ஈரோடு என்ற நிர்வாகத்தில்‌ பணிபரியும்‌ 
திரு. U. சதீஸ்‌ ஒட்டுநரின்‌ (பணி எண்‌. 042785) வருடாந்திர 
ஊதிய உயர்வை ஒரு வருடத்திற்கு பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி 
வைத்தும்‌, தற்காலிக வேலை நீக்கமான 13.06.2017 முதல்‌ 12.07.2017 
வரையிலான நாட்களை விடுப்பாக அனுமதித்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 
25.09.2019 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்தும்‌, தற்காலிக வேலை 
நீக்க நாட்களை பணிக்காலமாக கருதி அதற்குரிய ஊதியம்‌ வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌ 
அரசானை (ig) என்‌, 452, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு) (NS துறை, 20 செப்டம்பர்‌ 2022, புரட்டாசி 3, 

சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253.,/ 

No. II (2)/ டீங்‌5ட/867/2022.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ lieu), நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAV47) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையயிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌ழ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (குிருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
நடத்துநரராக பணிபுரியும்‌ திரு. = MAK. சங்கரநாராயணன்‌ 
(பணி எண்‌. 10513) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 


வருங்காலம்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடங்களுக்கு நிறுத்தி 
வைத்தும்‌, தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி வாய்ந்த 


விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும்‌ நிர்வாகம்‌ பிறப்பித்த 22.01.2018 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசாசை௱ (ig) steer 480, கொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு (பிரித்‌ துறை, 6 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 19, 

சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 

11௦.1 (2)/ பீ/50/866/2022.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேல்‌) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற  நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழக காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 


1024 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 264//194) 1009 பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 

எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலத்தில்‌, முதுநிலை ஒட்டுநராக 
பணிபுரியும்‌ திரு. T. சுந்தர்ராஜ்‌ பணி.எண்‌. 9122) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வினை வருங்காலம்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ 
இரண்டு வருடம்‌ நிறுத்தி வைத்தும்‌ அதனை நிலுவைத்‌ தொகை 
ஏதுமின்றி (without arrear amount) அமல்படுத்துமாறும்‌ நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 23.02.2021 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசானை (ig) என்‌, 482, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 6 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 19, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ 9 600T(b)—2053, ] 


No. || (2)/ டீ//50/869/2022.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ குிருநெல்வேலி) லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஜடிய,, நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAV47) 10(0)(9 பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
ஒட்டுநராக பணிபுரியும்‌ திரு. டி. கார்த்திகேசன்‌ (பணி.எண்‌. 12104) 
என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ 
பாதிக்கும்‌ வண்ணம்‌ இரண்டு வருடம்‌ நிறுத்தம்‌ செய்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 05.11.2020 நாளிட்ட மேல்முறையீட்டு உத்தரவை இரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசானை (ig) என்‌, 483, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ிரித்‌ துறை, 6 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 19, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. || (2)/ டீங்ப/870/2022.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஜடியு,, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையயிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
ஒட்டுநராக பணிபுரியும்‌ திரு. 1. ஆல்பின்‌ போஸ்‌ (பஎரி.எண்‌. 
11130) என்பவருக்கு 2017 டிசம்பர்‌ மாதத்தில்‌ மூன்று நாட்களுக்கும்‌ 
விடுப்பு வழங்காமல்‌ ஆப்சென்ட்‌ போட்டு சம்பளப்‌ பிடித்தம்‌ செய்ததை 
ரத்து செய்து அந்நாட்கள்‌ தகுதியுள்ள விடுப்பாக அனுமதித்து 
சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
அரசானை (ig) சாண்‌ 486, கொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 70 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 23, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. || (2)/ LWSD/87 1/2022 —@)lis ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து கழக 
காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆறையயிடுகிறார்‌. 


Nov. 16, 2022] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1025 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலத்தில்‌, முதுநிலை ஒட்டுநராக 
பணிபுரியும்‌ திரு. A. ரமேஷ்‌ பணி எண்‌. 10995) என்பவருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ 
ஒரு வருடத்திற்கு நிறுத்தம்‌ செய்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 20.03.2021 
தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசானை (ig) என்‌, 487, கொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 10 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 23, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2023./ 


No. || (2)/ WSD/872/2022._@lbs ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) AL, நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (CITU), நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAV47) 1009) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
நடத்துநராக பணிபுரியும்‌ திரு. 14. ராஜகுமார்‌ (பணி எண்‌ 10517) 
என்பவருக்கு நிர்வாகம்‌ அவர்‌ உரிய முறையில்‌ விடுப்பு விண்ணப்பம்‌ 
அளித்து விடுப்பு கோரியிருந்தும்‌ தகுதியுள்ள விடுப்புகள்‌ இருப்பில்‌ 
இருந்தும்‌ 02 (27.01.2019 & 28.01.2019) நாட்களுக்கும்‌ விடுப்பு 
வழங்காமல்‌ ஆப்சென்ட்‌ போட்டு சம்பளப்‌ பிடித்தம்‌ செய்ததை ரத்து 
செய்து அந்நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக அனுமதித்து சம்பளம்‌ 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசானை (ig) சான்‌, 489, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 70 அக்டோபர்‌ 2022, புரட்டாசி 23, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 
No. II (2)/ டீங்‌5ட/273/2022.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 


கழகம்‌, (குிருநெல்வேலி) லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஜடிய, நாகர்கோவில்‌ என்ற 


தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (குிருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
தேர்வுநிலை நடத்துநராக பணிபுரியும்‌ திரு. 5. ஸ்டான்லி வின்சென்ட்‌ 
(பணி எண்‌. 4720) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 
வருங்காலம்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ 03 வருடம்‌ நிறுத்தி வைத்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்த 27.12.2018 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, கோவை 
அரசாமைர (ig) steer 527, கொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (igYS துறை, 28 அக்டோபர்‌ 2022, ஐப்பசி 77, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2053./ 


No. II (2)/ டப்‌ /674/2022.-- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, கோவை எதிராக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
சீருடைப்‌ பணியாளர்‌, கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கோவை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


1026 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகத்தில்‌ 
பணிபுரியும்‌ திரு. டி. கனகராஜ்‌ ஒட்டுநருக்கு மேட்டுப்பாளையம்‌ 
முதல்‌ சத்தியமங்கலம்‌ வரை வழித்தடம்‌ எண்‌. 777-பீல்‌ பணிகளை 
மேற்கொண்டு கழிக்கப்பட்ட 76 நாட்களை மீண்டும்‌ அவரது விடுப்பு 
சேமிப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

அரசானை (ig) சாண்‌ 523, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (igs துறை, 26 அக்டோபர்‌ 2022, ஐப்பசி 9, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2023./ 


11௦. (2)/ ட4/60/875/2022.--தமிழ்நாடுஅரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (கோவை) லிமிடெட்‌, கோவை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
கோவை அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சிஜடிய), கோவை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAV47) 1009) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (கோவை) லிமிடெட்‌, 
கோவை என்ற நிர்வாகத்தில்‌ பணிபுரியும்‌ திரு. எஸ்‌. வேலுமணி 
(பணி எண்‌. சி21777), திரு. எம்‌. யுவனேஸ்குமார்‌, (பணி எண்‌. 
சி26743), மற்றும்‌ திரு. கே. மஎரிவேல்‌, (பணி எண்‌. சி26844), ஆகிய 
ஒட்டுநர்களுக்கு தலா ரூ.500/ வீதம்‌ அபராதம்‌ விதித்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 4.5.2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
சேலம்‌ மாவட்ட நுகர்வோர்‌ கூட்டுறவு மொத்த விற்பனை 
பண்டகசாலை, சீத்தாராம்‌ ரோடு, சேலம்‌ 
அரசானை (ig) சண்‌, 526, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (gS துறை, 28 அக்டோபர்‌ 2022, ஐப்பசி 77, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253,/ 
11௦.1 (2)/ LWSD/876/2022.—Geeuh நுகர்வொர்‌ 
கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை என்ற நிர்வாகத்திற்கு 
எதிராக சேலம்‌ மண்டல அனைத்து 


மாவட்ட 


பணியாளர்கள்‌ என்ற 


தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAV47) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
மேற்சொன்ன தகராறு சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌ழ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


சேலம்‌ மாவட்ட நுகர்வோர்‌ கூட்டுறவு மொத்த விற்பனை 
பண்டகசாலை என்ற நிர்வாகத்தில்‌ பணிபுரியும்‌ திரு. P. வரதராஜன்‌, 
என்பவருக்கு 19-04-1996 முதல்‌ 29-12-1998 வரை தற்காலிக 
பணி நீக்க காலத்தை தண்டனை காலமாக கருதி வழங்கப்பட்ட 
உத்தரவை ரத்து செய்து, அதற்கான பணப்பலன்களை வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
ஸ்ரீகார்த்திக்‌ பேப்பர்ஸ்‌ லிமிடெட்‌, கோவை 
[அரசானை (ig) என்‌ 528, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (igYS துறை, 28 அக்டோபர்‌ 2022, ஐப்பசி 77, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. II (2)/ டீ/50/677/2022.--ஸ்ரீகார்த்திக்‌ பேப்பர்ஸ்‌ 
லிமிடெட்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிறுவனத்திற்கு எதிராக கோவை 
மாவட்ட பொறியியல்‌ பொது தொழிலாளர்‌ சங்கம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில்‌  குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


இத்தகராறை  எழுவினாவுடன்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


கோவை 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌ழ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


சட்ட விரோதமாக வேலை மறுக்கப்பட்ட கீழ்கண்ட 
தொழிலாளர்களுக்கு மீண்டும்‌ வேலை வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ 


உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


Nov. 16, 2022] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 1027 
al பணி 15 | A. ஜோதீஸ்வான்‌ ரீ வைண்டிங்‌ 13.06.2020 
. பெயர்‌ டிபார்ட்மெண்ட்‌ | மறுக்கப்பட்ட முதல்‌ வேலை 
எண ப்‌ . 
விபரம்‌ கொடுக்க 
௫) Q) 0) (4) — ae 
01 | N. தங்கவேல்‌ பாய்லர்‌ 15.06.2020 16 16 கார்த்திகேயன்‌ ரீ வைண்டிங்‌ |19,06,2020 
முதல்‌ பகுதி முதல்‌ வேலை 
கதவடைப்பு கொடுக்க 
னை ்‌ ண மறுப்பு 
02 | 1. தேவேந்திரன்‌ மெக்கானிக்கல்‌ | 15.06.2020 
முதல்‌ பகுதி 17 | D. கருப்புசாமி ரீ வைண்டிங்‌ 13.06.2020 
கதவடைப்பு முதல்‌ வேலை 
03 | 8. பார்த்திபன்‌ மெக்கானிக்கல்‌ | 07.06.2020 ௫ 
முதல்‌ வேலை மறுப்பு 
கொடுக்க 18 (14. பாலசுப்பிரமணியம்‌ | ரீ வைண்டிங்‌ 13.06.2020 
மறுப்பு முதல்‌ வேலை 
04 [ஈ. சக்திவேல்‌ பாய்லர்‌ 13.06.2020 கொடுக்க 
முதல்‌ வேலை மறுப்பு 
கொடுக்க 
அடப்‌ முகமது நசிமுத்தின்‌, 
05 |B. பட்டீஸ்வரன்‌ பாய்லர்‌ 13.06.2020 அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாரார்‌. 
முதல்‌ வேலை 
கொடுக்க 
முட! REVENUE AND DISASTER MANAGEMENT 
06 | P கோபால்‌ மெக்கானிக்கல்‌ | 13.06.2020 DEPARTMENT 
முதல்‌ வேலை 
அறுக Transferring the Revenue Administration of certain 
ge Villages to Districts and by merging the hamlets with 
07 . மணிகண்டன்‌ மெக்கானிக்கல்‌ | 13.06.2020 in the Districts. 
முதல்‌ வேலை 
கொடுக்க, No.II (2)/ LWSD/878/2022. 
மறுப்பு 
08 . குட்டிமுத்து பம்பு ஹவுஸ்‌ 13.06.2020 Revenue Adminisration-Jurisdiction-To segregate the two 
முதல்‌ வேலை hamlets viz, Palanjur and Pappanchatram of Mevalur 
கொடுக்க Kuppam 'B' Revenue Village of a Sriperumbadur Taluk 
மறுப்பு in Kancheepuram District by merging the hamlets 
09 | M. துரைசாமி ETP 13.06.2020 with Sembarambakkam Village of Ponamallee Taluk in 
முதல வேலை Thiruvallur District-Orders Issued. 
கொடுக்க 
“orn The following Government Order is Published:- 
10 . செல்வராஜ்‌ மெஷின்‌ ஹால்‌ | 13.06.2020 
முதல்‌ வேலை /20 Ms. No. 507, Revenue and Disaster Management 
கொடுக்க Department. Revenue Administration Wing, [RA1(1)] 
“ou Section, 25th October 2022, qui 8, சுபகிரத திருவள்ளுவர்‌ 
11 . தண்டபாணி மெஷின்‌ ஹால்‌ | 13.06.2020 ஆண்டு-2023.] 
முதல்‌ வேலை 
மறுப்பு 
12 , நடராஜ்‌ மெஷின்‌ ஹால்‌ [13.06.2020 1. G.O(Ms) No. 677, Revenue Department, dated 25.07.1996. 
Spe aueon) 2. G.O (Ms) No. 428, Revenue and Disaster Management 
மறுப்பு [RA-1(1)] Department, dated 12.11.2019. 
13 . மனோகரன்‌ மெஷின்‌ ஹால்‌ | 13.06.2020 3. From the Hon'ble High Court of Madras order dated 
முதல்‌ வேலை 29.08.2019 in W.P.No.26381 of 2017. 
கொடுக்க 
மறுப்பு 4. From the District Collector, Thiruvallur D.O.Letter 
14 . செந்தில்குமார்‌ மெஷின்‌ ஹால்‌ | 13.06.2020 RC.No.27526/2008/A1, dated 08.08.2021 and 06.05.2022. 
ie 5. From the Additional Chief Secretary/Commissioner of 
பு OS Revenue Administration, Letter No. Ser.3(4)/27063/2012, 


dated 23.03.2022 


1028 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


Order No: 507, Reverwe and Disaster Managemen 
Department, Revenue Administration Wing, [RA1(1)] Section, 
25th October 2022. 


In the reference 4th read above, the Additional Chief 
Secretary/Commissioner of Revenue Administration has stated 
that, Thiru D. Sudharsanam, Ex.MLA, Poonamallee submitted 
a petition to the Government stating that, Government have 
notified to transfer the Revenue administration of Palanjur 
village to Thiruvallur District and hence requested to 
implement the orders by transferring the Palanjur village from 
Kancheepuram District to Thirvallur District and has also stated 
that report have been received from the District Collector, 
Thiruvallur and Kancheepuram District. 


(A) Report of the District Collector, Kancheepuram 


a. Mevalur Kuppam 'B' Revenue village of Sriperumpudhur 
Taluk in Kancheepuram District consists of the following 
hamlets: 


Name of the Hamlet Village Survey No. 
Kattagaram 266-299 
Chettipedu 300-329 
Palanjur and Pappanchataram | 330-428 


Mevalur Kuppam 'B' Revenue village was previously part 
of Kancheepuram and during bifurcation of Kancheepuram 
District as Tiruvallur and Kancheepuram District in the year 
1997, a new taluk of Poonamallee was formed and one of the 
hamlet village, Palanjur has been notified under Poonamallee 
taluk in District Gazetta with Revenue Village No.13. 


b. Village administration and works related to Revenue 
administration of Kattagaram and Chettipedu villages are being 
administered by the Kancheepuram District Administration. 
But all the administrative works are being attended by the 
Thiruvallur District through Poonamallee Taluk in respect of 
Palanjur and Pappanchathiram hamlets. 


c. The population of Palanjur and Pappanchathirarn is 
around 10000 and they are willing to be merged with 
Poonamallee Taluk of Thiruvallur District. 


d. Hence Survey No. 330 to 428 relating to Palanjur and 
Pappanchataram hamlet village may be segregated from 
Mevalur Kuppam 'B' Village and merged with Poonamallee 
Taluk of Thiruvallur District. 


(B) Report of the District Collector, Thiruvallur, 
a. Mevalur Kuppam 'B' village consists the following 
hamlet villages. 


District and Panchayat 
Union under which the 
hamlet comes. 


No. Hamlet Village 


Mevalur Kuppam village 
Panchayat, Sriperumpudur 
Panchayat Union, 
Kancheepuram District. 


1. | Kattagaram 


2. | Chettipedu Thandalam village 
Panchayat, Sriperumpudur 
Panchayat Union, 


Kancheepuram District. 


Sembarambakkam village 
Panchayat Union, Thiruvallur 
District. 


3. | Palanjur and 
Pappanchataram 


b. Regarding the request made by the Panchayat 
President, Sembarambakkam village Panchayat to merge 
Palanjur hamlet village of Mevalur Kuppam 'B' Revenue village 
belonging to Kancheepuram District with Sembarambakkam 
Revenue village of Poonamallee Taluk in Tiruvallur District, the 
District Collector, Kancheepuram has expressed his consent 
to merge Palanjur and Pappanchataram of Mevalur Kuppam 
'B' village with Poonamallee Taluk of Thiruvallur District. 


c. Eventhough, Palanjur village lies within Sriperumpudhur 
Taluk of Kancheepuram District, Voters enumeration, 
Distribution of EPIC Cards, Distribution of PDS, Issue of Family 
Cards, Distribution of Free Sarees Dhoties and other related 
Government Schemes are being implemented by the Tahsildar 
Poonamallee of Thiruvallur District. Since the village comes 
under the control of Sriperumpudur Taluk in Kancheepuram 
District and the village Panchayat comes under the control 
of Sembarambakkam village Panchayat and Poonamallee 
Panchayat Union in Thiruvallur District, there are frequent Law 
and Order issues for getting fund allotment for development 
works and other reasons. Palanjur village was registered 
in the list of villages that comes under Poonamallee Taluk 
vide District Gazette special issue No.1 Dated: 19.01. 1999 
as Revenue village number -'13' in serial number 31 of 
the Village list. 


d. The census 2011 works got affected as the public of 
the village objected to enumeration works demanding merger 
of the village with Poonamallee Taluk, Thiruvallur District. 


e. Meanwhile, Thiru. B. Vincent formally village Panchayat 
President Pappanchataram village filed in W.P.No.26381/2017 
with the prayer to merge Palanjur and Pappanchathiram 
hamlets with Poonamallee Taluk Thiruvallur District. 


f. Therefore, it has been recommended by the Collector, 
Thiruvallur that Palanjur and Pappanchataram hamlets may 
be merged with Poonamallee Taluk in Thiruvallur District in 
view of notification issued in District Gazette No.1 Dated: 
19.01.1999 mentioning, Palanjur as Revenue Village No.13 
of Poonamallee Taluk, in Serial number 31 of the village list. 


2. The Additional Chief Secretary/ Commissioner of 
Revenue Administration on examination of the reports of the 
District Collector, Thiruvallur and Kancheepuram had furnished 
the following details:- 


Nov. 16, 2022] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


1029 


i. Mevalur Kuppam ‘B' Revenue village of Sriperumpudur 
Taluk in Kancheepuram District consists of the following 
hamlets: 


Hamlet of Survey Local Body 
S. | Mevalur Kuppam | Numbers | Jurisdiction. 
No. | 'B' Revenue of the 
village hamlets 
1. | Kattagaram 266 to Mevalur Kuppam 
299 village Panchayat, 
Sriperumpudur 
Panchayat Union, 
Kancheepuram 
District. 
2. | Chettipedu 300 to Thandalam village 
329 Sriperumpudur 
Panchayat Union, 
Kancheepuram 
District. 
3. | Palanjur & 300 to Sembarambakkam 
Pappanchataram 329 village Panchayat 
Union, Thiruvallur 
District. 


ii. In this regard it has been requested to segregate Palanjur 
and Pappanchataram hamlets located in Survey Number 
from 330 to 428 of Mevalur Kuppam 'B' Revenue village of 
Kancheepuram District and to transfer the administrative 
control of Revenue and other Department by annexing 
the hamlets with Sembarambakkam Revenue village of 
Poonamallee Taluk in Thiruvallur District. 


ili. In Thiruvaflur District Gazette Special Publication in 
Gazette No.1 Dated:19.01.1999 the list of Villages of 
Thiruvallur District was notified and the Palanjur Village 
has been mentioned as a Revenue village coming under 
Poonamallee Taluk in serial number 31. Therefore, it is 
confirmed that the Palanjur village was already notified 
under Poonamallee Taluk. But still the administrative 
control of the Village is with the Kancheepuram District. 


iv. Therefore, the request of the District Collector, Thiruvallur 
to transfer the Revenue Administration of the. two villages 
namely Palanjur and Pappanchataram from Mevalur 
Kuppam 'B' revenue Village of Kancheepuram District to 
Sembarambakkam Village in Tiruvallur District, is found 
to have merit. 


v. The Director of Survey and Settlement in has stated that 
after passing order of the Government regarding merger 
of Revenue Villages then FMB, village, Taluk and District 
maps have to be changed. 

vi. Further more, the Writ Petition filed by Thiru. B. Vincent, 
in W.P.No.26381/2017 with the prayer to transfer the 
Revenue Administration of two villages namely Palanjur 
and Pappanchataram from Kancheepuram District to 
Thiruvallur District was taken up for hearing on 27.08.2019. 
During the hearing Hon'ble Judges have ordered to send 
proposal to the Government in this regard. 


3. The Additional Chief Secretary’ Commissioner of 
Revenue Administration has requested to issue necessary 
Government Orders to transfer the administrative control of 
the two hamlets of Palanjur and Pappanchataram from survey 
No. 330 to 428 of Mevalur Kuppam 'B' village in Sriperumpudur 
Taluk of Kancheepuram District to Sembarambakkam revenue 
village of Poonamallee Taluk in Thiruvallur District by merging 
the hamlets with Thiruvallur District in the interest of the public 
and for administrative convenience. 


4. The Government after careful examination accept the 
proposed of the Additional Chief Secretary/ Commissioner 
of Revenue Administration to transfer the administrative 
control of the two hamlets Palanjur and Pappanchataram 
from Survey Number 330 to 428 of Mevalur Kuppam 
'B' village in Sriperumpudur Taluk of Kancheepuram District 
to Sembarambakkam revenue village of Poonarnallee Taluk 
in Thiruvallur District by merging the hamlets with Thiruvallur 
District in the interest of the public and for administrative 
convenience. 

5. The Additional Chief Secretary’ Commissioner of 
Revenue Administration, Commissioner of Land Administration 
and Director of Survey and Settlement are requested to take 
necessary follow up action to carry out necessary corrections 
in the revenue records and implement the Government order 
as stipulated in para 4 above. 


(By Order of the Governor) 


KUMAR JAYANT, 
Principal Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


